தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TNICCN / 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 1 .60 காசு . 


டு 


தமிழ்நாடு அரசிதழ் 


- 


- 


- 


AER 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 1 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 7 , 2015 
மார்கழி 23 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி III - பிரிவு 1 ( a ) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கைகள் 


[ அரசாணை (நிலை) எண் 223 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M - 2) த் துறை , 17 செப்டம்பர் 2013.) 


1948 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் மத்திய சட்டம் 63/1948 ) பிரிவு 112 மற்றும் பிரிவு 118 மற்றும் பிரிவு 
115 - ன் படி வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 21 - 03 - 2012 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் III பிரிவு 1( a ) 
இல் 26 முதல் 44 வரையிலான பக்கங்களில் (ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட எண் SRO A -11/2012 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் 
மற்றும் வேலைவாயப்புத் துறை அறிவிக்கையில் கீழ்க்காணும் திருத்தங்கள் செய்யப்படுகின்றன . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன அறிவிக்கையின் வரைவு திருத்தங்களில் , 


(1 ) பகுதி II - ல் “ விவர அட்டவணை 1 " இன் கீழ் வரைவு திருத்தம் (4) - இல் நெடும்பத்தி (1)- இல் தொடர் எண் 631 க்கு 
நிகரான " Trans -1 , 4 - டைகுளோரோ பியூட்டேன் என்ற தொடருக்குப் பதிலாக நெடும்பத்தி (2 ) இல் " Trans- 1 , 4 - டைகுளோரோ 
பியூட்டென் என்ற தொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


( 2) வரைவு திருத்தம் (6) - இல் பகுதி ( a ) இல் - துணை அளவீடு " என்ற தொடருக்குப் பதிலாக - " துணைத் தலைப்பு ” என்ற 
பதிவினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


DTP - III - 1(a)(T - Sup ) - 1 


[ 1 ] 


[ அரசாணை (நிலை ) எண் 258 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (H -1) த் துறை , 5 நவம்பர் 2013.) 
1961 ஆம் ஆண்டு மோட்டார் வாகனப் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் சட்டம் ( மத்திய சட்டம் 27/ 61 ) 40 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 40 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு வரைவு வெளியிடப்பட்ட 1965 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மோட்டார் வாகனப் போக்குவரத்து தொழிலாளர் 
விதிகளில் கீழ்க்காணும் திருத்தங்களை இதனால் செய்கிறார் . 


திருத்தங்கள் 


மேற்சொன்ன விதிகளில் , 

( 1 ) 4 ஆம் விதியைச் சேர்ந்த (4 ) துணைவிதியின் அட்டவணைக்குப் பதிலாக , பின்வரும் அட்டவணையினை அமைத்துக் கொள்ள 
வேண்டும் , அதாவது : 


அட்டவணை 


ஒரு ஆண்டின் எந்த நாளிலும் பணிக்கமர்த்தும் மோட்டார் 
வாகனப் போக்குவரத்து தொழிலாளர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை 


கட்டணம் 
ரூபாயில் 


25க்கு அதிகப்படாமல் 
25க்கு அதிகமாக , ஆனால் , 50க்கு அதிகப்படாமல் 
50க்கு அதிகமாக , ஆனால் , 100க்கு அதிகப்படாமல் 
100க்கு அதிகமாக , ஆனால் , 500க்கு அதிகப்படாமல் 
500க்கு அதிகம் 


2 ,500 
5 , 000 
10 , 000 
50 ,000 
1 , 00 , 000 


(2 ) 6 ஆம் விதிக்குப் பதிலாக , பின்வரும் விதியினை அமைத்துக் கொள்ள வேண்டும் , அதாவது : -- 

“6 . பதிவுச்சான்றின் செல்திறன் : - 5ஆம் விதியின் கீழ் வழங்கப்பட்ட அல்லது 8ஆம் விதியின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட 
ஒவ்வொரு பதிவுச் சான்றும் , வழங்கப்பட்ட அல்லது புதுப்பிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து தொடங்கி இரண்டு ஆங்கில ஆண்டு கால 
அளவிற்குச் செல்திறனுள்ளதாக இருக்கும் . 


( 3) 7ஆம் விதியைச் சேர்ந்த ( 3) ஆம் துணை விதியில் " முப்பது ரூபாய் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " நூறு ரூபாய் " 
என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


23 


(4 ) 9ஆம் விதியைச் சேர்ந்த (2) ஆம் துணை விதியில் " முப்பது ரூபாய் ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " நூறு ரூபாய் ” 
என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 

(5 ) 11ஆம் விதியைச் சேர்ந்த (1) ஆம் துணை விதியில் " முப்பது ரூபாய் " என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " நூறு ரூபாய் " 
என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 

(6 ) பிற்சேர்க்கையில் , 


( i) படிவம் எண் I - இல், 

( a ) தொடர் எண் 1 - இல் - ஆங்கில ஆண்டு ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக “ இரண்டு ஆங்கில ஆண்டு கால 
அளவு ” என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 

( b ) தொடர் எண் 1 - இல் - ஆங்கில ஆண்டு ” என்ற சொற்றொடருக்குப் பதிலாக " இரண்டு ஆங்கில ஆண்டு கால 
அளவு என்ற சொற்றொடரினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 


(ii ) படிவம் எண் II - இல் , “ 19 , டிசம்பர் 31 ஆம் நாள் வரையில் செயலில் என்ற பதிவுக்குப் பதிலாக “ இரண்டு ஆங்கில 
ஆண்டுகள் கால அளவிற்குச் செயலில் " என்ற பதிவினை அமைத்துக் கொள்ள வேண்டும் . 

மோகன் பியாரே , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
( தமிழாக்கம் ) 


ந . அருள், 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


[ அரசாணை (2D ) எண் 33 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G1) த் துறை, 1 ஜூலை 2014.) 


1946 ஆம் ஆண்டு தொழிலக வேலைவாய்ப்பு (நிலை ஆணைகள் ) சட்டத்தின் ( மத்திய சட்டம் 20/46 ) 15 ஆம் பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு 1947 ஆம் ஆண்டு , தொழிலக வேலைவாய்ப்பு 
( நிலை ஆணைகள் ) விதிகளில் கீழ்க்காணும் திருத்தத்தினை இதனால் செய்கிறார் . இதன் வரைவு மேற்சொன்ன சட்டத்தின் 15 ஆம் 
பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் கீழ் ஏற்கெனவே வெளியிடப்பட்டுள்ளது . 


2 ) இதனால் செய்யப்படும் மேற்சொன்ன திருத்தம் இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் 
அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


திருத்தம் 


மேற்சொன்ன விதிகளில் 3ஆம் விதியில் (1) ஆம் துணைவிதிக்குப் பதிலாகப் பின்வரும் துணை விதியினை அமைத்துக் கொள்ள 
வேண்டும் , அதாவது : 


( 1 ) வேலையளிப்பவரால் , அவரது தொழிலக நிறுவனத்தில் பின்பற்ற உத்தேசிக்கப்பட்டுள்ள வரைவு நிலை ஆணைகளின் ஐந்து 
நகல்கள் ஆங்கிலத்திலும் , தமிழிலுமாக , அந்த நிறுவனத்தின் தொழிற்சங்கத்திற்க்குத் தேவைப்படும் உதிரி நகல்களோடு சான்றளிக்கும் 
அலுவலருக்கு பதிவு அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரெ , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( நிலை) எண் 74 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( G1) த் துறை , 18 ஜூலை 2014 .) 


1946 ஆம் ஆண்டு தொழிற்சாலை வேலைவாய்ப்பு ( நிலை ஆணைகள்) சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 20/1946 ) 15 ஆம் பிரிவைச் 
சேர்ந்த (1 ) மற்றும் (2) உட்பிரிவுகளில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 1947 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொழிற்சாலை 
வேலைவாய்யப்பு (நிலை ஆணைகள் ) விதிகளில் திருத்தம் செய்து வெளியிடக் கருதிய பின்வரும் அறிவிக்கையின் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 15ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


(2 ) இந்தத் திருத்தம் , இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன 
கால அளவான இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , ஏதேனும் நபரிடமிருந்து வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது 
கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் 
இருப்பின் , அவற்றை , சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக தமிழ்நாடு அரசு முதன்மைச் 
செயலாளர் , தொழிலாளர் வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 , என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க 
வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


மேற்சொன்ன விதிகளில் , முதலாம் அட்டவணையின் கீழ் வேலையாட்களுக்குப் பொருந்தத்தக்க , மாதிரி நிலை ஆணைகள் 
பதினேழாம் பத்தி , (4 ) வது பிரிவைச் சேர்ந்த ( bb ) உட்பிரிவுக்குப் பின்னால் , பின்வரும் உட்பிரிவினைச் சேர்த்துக் கொள்ள வேண்டும் . 
அதாவது , 


"(bbb)-விசாரணையின் போது , வேலையாள் நேரில் ஆஜராகி அல்லது அவர் உறுபப்பினராயிருக்கிற தொழிற்சங்கத்தின் நிர்வாகப் 
பொறுப்பிலிருக்கும் ஒருவர் மூலமாக விளக்கம் அளிக்க உரிமை உண்டு . 

மோகன் பியாரே , 

அரசு முதன்மைச் செயலாளர் . 
(தமிழாக்கம் ) 

ந . அருள் , 

இயக்குநர் 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


